திருவலிவலத்‌ 
தல வரலாறு 


Ej திருவலிவலத்‌ தேவஸ்தான 


வெளியீடு 


சாது அச்சுக்கூடம்‌, 


இராயப்பேட்டை, சென்னை. 
“1942 


விலை அணா 2 


திருவலிவலத்‌ தல வரலாறு 


திருசிற்றம்பலம்‌ 


“ பிடியத னுருவுமை கொளமிகு கரியது 
- வடிகொடு தனதடி வழிபடு மவரிடர்‌. 
> கடிகண பதிவர வருளினன்‌ மிகுகொடை 
வடி.வினர்‌ பயில்வலி வலமுறை யிறையே, 


2 


தல்ழம்‌ ௫ நப்பிடழம்‌ 


டைய நாயகி உள்கெகிழ்‌ கருணையின்‌ ஓழுக்‌. 
கம்போன்ற காவிரியாறு பரந்தோடிக்‌ கொங்கு தெங்கும்‌ 
எங்கும்‌ நிறைந்து கள்ளார்‌ வண்டு பண்செய்யப்பெற்ற து 
சோழ வளநாடு. அந்நாட்டில்‌ பாடல்பெற்ற சிவத்தல, 
கள்‌ பலவுள்ளன. அவைகளுள்‌ சிறந்ததொன்று திருவலி' 
வலம்‌. இத்தலம்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா நாகப்பட்டணம்‌, 
தாலூகாவிலுள்ளது. தென்னிந்திய இருப்புப்பாதை: 
இருவாரூர்‌ அறந்தாங்கிக்‌ கிளையில்‌ திருநெல்லிக்காவல்‌' 
என்ற புகை வண்டி நிலையத்தில்‌ இறங்கிக்‌ கிழக்கே 


4 


5 மைல்‌ சென்றால்‌ இத்தலத்தை யடையலாம்‌. இது 
வெள்ளையாற்றின்‌ வடகரையில்‌ அமைந்திருப்பது. 


கோயிலின்‌ அமைப்பு 


திருக்கோயில்‌ ஊரின்‌ வடமேற்கு பாகத்தில்‌ கிழக்கு 
நோக்கியிருக்கிறது. 65 அடி உயரமுள்ள ஐந்து நிலைக்‌ 
கோபுரமொன்று கோயிலின்‌ வாயிலை அழகுபெறச்‌ செய்‌ 
இன்றது. கோயிலின்‌ பரப்பு 81,606 ௪.துர அடி. கீழ்மேல்‌ 
மதில்‌ நீளம்‌ 406 அடி. தென்‌ வடல்‌ மதில்‌ நீளம்‌ 229 
அடி. கோயிலில்‌ மூன்று பிரகாரங்கள்‌ உள்ளன. மதிற்‌ 
புறத்தே தோட்டமிருக்கிறது. கோயிலையும்‌ தோட்டத்‌ 
தையும்‌ சுற்றி மூன்று புரங்களிலும்‌ நீர்‌ நிறைந்த அகழ்‌ 
சூழ்ந்திருக்கிறது. அவ்வகழின்‌ அகலம்‌ 190 அடி இருக்‌ 
கிறது. ஈசன்‌ கோயில்‌ ஒரு செய்குன்‌ றின்‌ (கட்டு மலை 
யின்‌) மேல்‌ அமைந்திருக்கிறது. அதன்‌ மண்டபம்‌ ஒரே 
கல்லால்‌ ஆக்கப்பட்டதோவென ஐயுறத்தக்கது. பழைய 
முன்‌ மண்டபம்‌ அழியுந்தறுவாயில்‌ இருந்ததையகற்றி 
விட்டு (Reinforced Concrete) னால்‌ அண்மையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளது. இதை அமைத்தும்‌. அழிந்த 
இடங்களைப்‌ புதுப்பித்தும்‌ பெருஞ்சிறப்புடன்‌ 1938-ம்‌ 
வருஷத்தில்‌ பெருஞ்செலவில்‌ கும்பாபிஷேகம்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கிறது. திருஞானசம்பந்தர்‌ திருவருள்‌ வாக்கை 
அறியாத சைவ நன்மக்களிரார்‌. தேவாரப்‌ பாடல்களை 
ஓதத்தொடங்குமுன்‌ “பிடியத னுருவுமை ” என்னும்‌ 
இத்திருப்பாடலையே ஓதுகன்றனராதலின்‌ இத்திருப்‌ 
பாடலை ஓதுவாரெல்லாருளத்திலும்‌ இதனோடு தொடர்‌ 
புற்றிருக்கும்‌ திருத்தலமும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 


க்‌ 


இத்தலத்தையும்‌ இங்கு வீற்றிருக்கும்‌ இறைவனை 
யும்‌ மனத்துள்‌ கொள்வார்க்கெல்லாம்‌ தோன்றாத்‌ 
துணையாயிருந்து பேரருள்‌ சுரக்கும்‌ பெருந்தகைமை 
யால்தான்‌ “எண்ணும்‌ மனத்துள்‌ ஈண்ணும்‌ இயல்‌ 
பினன்‌ ” என்பதை நானிலத்திற்கு நன்கு விளக்கவே 
மனத்துணை நாதன்‌ என்று பெயர்‌ கொண்டு இக்‌ 
கோயில்‌ கொண்டிருக்கின்றன போலும்‌. எம்பெரு 
மான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இத்திருத்தலம்‌ வலிவலம்‌ 
ஏகசக்ரபுரம்‌, கொன்றைவனம்‌, வில்வவனம்‌ முன்னூற்றி 
மங்கலம்‌ என்று அழைக்கப்பெறும்‌. நிலஞ்சூழ்பாவை 
நிரை மலரேந்தி வலஞ்‌ சூழ்வரூஉம்‌ வண்ணம்‌ ஏய்ப்ப 
“ அகழியால்‌ குழப்பட்டுள்ளவரை திகழ்வாணனை மதி 
லால்‌ சூழப்பட்டுள்ள இத்திருகோயில்‌ நிலத்தில்‌அமைக்க 
படாமல்‌ செய்குன்‌ நின்மேல்‌ (கட்டுமலை) அமைக்கபட்டு 
சிறந்து விளங்குகின்றது. இம்மாதிரி அமைந்திருப்பதை 
மாடக்‌ கோயிலென்றும்‌ பெருங்கோயிலென்றும்‌ கூறு 
வர்‌. இம்மாதிரியான கோயில்களைக்‌ கட்டினவர்‌ சோழ 
அரசரான கோச்செங்கண்ணான்‌. என்று கூ றப்படுவதால்‌ 
அவ்வரசரின்‌ காலமே இக்கோயிலின்‌ காலமும்‌ ஆகும்‌, 
இவ்வரசர்‌ காலம்‌ ஆராய்ச்சிக்குரியது. சேரமான்‌ கணைக்‌ 
காலிரும்பொறை என்ற அரசனைச்‌ சிறையிலிட்ட கோச்‌ 
செங்கண்ணானும்‌, இவரும்‌ ஒருவராயிருப்பின்‌ இவர்‌ 
காலம்‌ கி. பி. 2000 நூற்றாண்டிற்கு முற்பட்டதாகும்‌. 


தலத்தின்‌ வேறுபேயர்கள்‌ 


இப்பொழுது இத்தலத்தின்‌ வழங்கும்‌ பெயர்‌ திரு 
வலிவல மென்பது. இப்பெயரே தேவாரம்‌, பெரிய 


6 


புராணம்‌ முதலியவற்றில்‌ காணப்படுகிறது. இதுவே 
யன்றி, கொன்றைவனம்‌ வில்வவனம்‌ ஏகசக்ரபுரம்‌ 
முன்னூற்று மங்கலம்‌ என்னும்‌ வேறு பெயர்களும்‌ 
இத்தலத்துக்கு உள. 


ழர்த்திகள்‌ 


இத்திருக்கோயிலின்‌ முதற்‌ பிராகாரத்தில்‌ நுழை 
யும்பொழுது கணபதி காட்சி யளிக்கின்றார்‌. முதற்பிரா 
காரத்தில்‌ கெர்ப்பக்செகத்தின்‌ பின்னால்‌ ?2 அடியார்‌ 
களின்‌ திருவுருவங்கள்‌ எழுந்தருளப்‌ பெற்றுள்ளன 
திருத்தொண்டர்‌ புராணமாகய பெரியபுராணத்தில்‌ தனி 
யடியார்‌ அறுபத்துமூவர்‌ (68). அறுபத்துமூவரைப்‌ 
பற்றியும்‌ தொகையடியார்‌ ஒன்பதின்மரைப்‌ பற்றியும்‌ 
கூறியிருப்பதற்கேற்ப இங்கும்‌ 72 அடியார்கள்‌ திரு 
வுருவங்கள்‌ காணப்படுவது மதிழ்வதற்குரியது. அடியா 
கள்‌ எழுந்கருளியிருக்கும்‌ இடத்தி ற்கு முன்னே வலம்புரி 
விநாயகர்‌ கோயில்கொண்டுள்ளார்‌. இவ்வூர்‌ இறைவனார்‌ 
மனத துணைநாதரின்தேவியார்பெயர்‌ மாழையுண்கண்ணி 
யார்‌. இரண்டாம்பிரகாரத்தில்‌ இடப்புறத்தில்‌ வீற்றிருக்‌ 
கின்றார்‌. ழே கோயிலின்‌ வலப்புறச்‌ சுவரிலும்‌, மூலலிங்‌ 
கத்தின்‌ முன்னிலை வாயிற்படி. நிலையிலும்‌ தோழப்ப 
தேவரின்‌ உருவச்சிலை, நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. 
ஹே யார்‌ இவ்வூர்‌ உயர்பெருஞ்‌ சைவத்‌ திருவாளர்‌ 
K. மனத்துணைநாத தேசிகரவர்களின்‌ 6 பரம்பரைக்கு 
முற்பட்டவர்‌. 


one 


8 நம்‌ ௭ல்‌ உறி 6 இசட்‌ 


6 
படத்திலுள்ள எண்ணும்‌ வீவாழம்‌ 


1. ஸ்ரீ இருதய கமலநாதர்‌ 74, இணறு 


(மனத்‌ துணை காதர்‌) 15. வலிமை 
2. ஸ்ரீ சந்திரசேகரர்‌ ட்டு டவ்‌ ர i 
ர்‌ 17. தா (புன்னை 
4. மண்‌ i Fill 

ல mE ர 18. மாழையொண்‌ கண்ணீ 
6. விக்னேஸ்வரர்‌ யார்‌ 
6. ஸ்ரீ தகதிணாமூர்த்தி 19. சண்டேஸ்வரி அம்மன்‌ 
7. வலம்புரிப்‌ பிள்ளையார்‌ 20. வஸந்தமண்டபம்‌ 
8. அறுபத்துமூவர்‌ 21. பிடாரியம்மன்‌ 
9. சுப்பிரமணியசுவாமி 22. களஞ்சியம்‌ 
10, ஹால்‌ ஷிப்‌ 28. படித்துறை மண்டபம்‌. 
11. காசிவிஸ்வநாதர்‌ இ மி்‌ 
12. உக்கிராணஅறை 26. பள்ளியறை 
18. சண்டேஸ்வரர்‌ 26. ஆடிப்பூர அம்மன்‌ 


தீர்த்தம்‌ 


கோயிலைச்‌ சுற்றியுள்ள திருக்குளம்‌ சக்கர தாத்த 


மென்று வழங்கப்படுகின்‌ றது. 


குரியன்‌ இங்குவந்து இறைவனை வழிபட்டு விட்டு 


வலமாகச்‌ சென்று வந்தகாலை அவன்‌ தேர்ச்சக்கர மழு௩்‌ 
திப்‌ பள்ளமேற்‌ பட்டு அதனால்‌ அகழியேற்பட்ட 


தென்று கர்ணபரம்பரைச்‌ செய்தியொன்று உலவுகிறது. 


ஸ்தல்‌ வீநக்ஷம்‌ 
இக்கோயிலின்‌ முதற்பிரகாரத்தில்‌ ஸ்தல விருக்ஷ 
மான புன்னைமரம்‌ உயர்ந்தோங்கித்‌ தண்ணிழல்‌ தருகின்‌ 
௮. 


9 
தல்ப்பேருமை 
இக்கோயிலைப்‌ பற்றிய ஸ்தலபுராணம்‌ எதுவும்‌ 
இருப்பதாகத்‌ தெரியவில்லை. தேவார ஆசிரியர்களால்‌ 
பாடப்பட்ட சிறப்பினையுடையது. இவ்வூரின்‌ பெயர்‌ 
தேவார ஆசிரியர்‌ வரலாறு கூறுமிடத்து திருத்தொண்‌ 
டர்‌ புராணத்தில்‌ குறிப்பிட்டுள்ள பெருமை பெற்றுள்‌ 
வரது. அது வருமாறு : 
“ மல்ல னீடிய வலிவலங்‌ கோளிலி முதலாத்‌ 
தொல்லை நான்மறை முதல்வர்தம்‌ பதிபல பணிந்தே 
யெல்லை யிற்றிருப்‌ பதிகங்க ளாற்பணிந்‌ தேத்தி 
யல்ல நீர்ப்பவர்‌ மீண்டுமா ரூர்தொழ வணேந்தார்‌. 
_திநஞானசம்பந்தர்‌ புராணம்‌ 
 நீராருஞ்‌ சடைமுடியார்‌ நிலவுதிரு 
வலிவலமு நினைந்து சென்று . 
வாராரு முலைமங்கை யுமைபங்கா . 
கழல்பணிந்து மகிழ்ந்து பாடிக்‌ : 
காராருங்‌ கறைக்கண்டர்‌ கீழ்வேளூர்‌ 
கன்றாப்பூர்‌ கலந்து பாடி. 
யாராத காதலினால்‌ திருவாரூர்‌ 


தனின்மீண்டு மணைந்தா ரன்றே. 
_— கிநநா வுக்கரசு நாயனார்‌ புராணம்‌ 


அங்கு நின்று மெழுந்தருளி யளவி லன்பி னுண்மகிழச்‌ 
செங்க ணுதலார்‌ மேவுதிரு வலிவ லத்தைச்‌ சேர்ந்திறைஞ்சி 
மங்கை பாகர்‌ தமைப்பதிகம்‌ வலிவ லத்துக்‌ கண்டேனென்று 
எங்குநிகழ்ந்ததமிழ்மாலையெடுத்துத்தொடுத்தவிசைபுனைவார்‌. 
_-சுந்தாமூர்த்தி நாயனுர்‌ தடூுத்தாட்கோண்ட புராணம்‌ 
இத்தலத்துப்‌ பற்றிய நூல்கள்‌ 
தேவாரம்‌ சம்பந்தர்‌ பதிகம்‌ 22 பாசுரம்‌ 
ப்‌ அப்பர்‌ பதிகம்‌ 10 திருத்தாண்டகம்‌ 
க சுந்தரர்‌ பதிகம்‌ 10 பாசுரம்‌ 
அருணகிரிநாதரருளிய திருப்புகழ்‌ பதிகம்‌ ஓன்று. 
வலிவல மும்மணிக்கோவை. 


ர்‌ 


WHA TT 
9620620262 CR 


3 
x 
26. 
x 


282020 


RANKS ‘CHA 
MINKE CHAS 


கோயில்‌ 


மாடக 


A 


11 


சோழர்‌ கோச்செங்கணார்‌ இவ்வகையான மாடக்‌ 
கோயில்களைக்‌ கட்டியதாகக்‌ கூறுவதால்‌ அவர்‌ கட்டு 
வதற்குரிய காரணத்தையும்‌, அவர்‌ வரலாற்றையும்‌ 
அறிந்துகொள்ள விரும்புவோரின்‌ பொருட்டு அதைக்‌ 
கீழே தருகின்றோம்‌. அவர்‌ புராணமாவது : சோணாட்‌ 
டில்‌ காவிரியாற்றின்‌ கரையில்‌ சந்திர தீர்த்தத்தின்‌ 
பக்கத்துள்ள பூஞ்சோலை யொன்றிலுள்ள வெண்ணாவல்‌ 
மரத்தின்‌ கீழ்‌ தேவ தேவனாகிய சிவபெருமான்‌ வெ 
லிங்கமாய்த்‌ இருவருளுருத்‌ தாங்கி யிருந்தார்‌. முற்பிறப்‌- 
பில்‌ தவஞ்செய்த வெள்ளானை யொன்று அவ்வுருவைக்‌. 
கண்டு அன்பு மேலிட்டுக்‌ கையால்‌ நீரினை முகந்து வந்து 
ஆட்டியும்‌ பூக்கள்‌ சாத்தியும்‌ நீலகண்டனை நித்தலும்‌ 
வழிபட்டது. இதனால்‌ இவ்விடத்திற்குத்‌ திருவானைக்கா 
என்ற பெயரும்‌ உண்டாயிற்று. இஃது இவ்வாறாக, 
ஞானமுடைய நற்சிலந்தி யொன்று நம்பர்‌ . முடிமேல்‌ 
சருகு முதலியன வீழ்ந்து தூய்மை கெடாம லிருப்பதற்‌: 
காக மேல்‌ விதான மென்னுமீரறு வாயின்‌ நூலால்‌ வலை 
யொன்று செய்தது. ஆண்டவரை வழிபடவந்த யான . 
அதைக்‌ கண்டதும்‌ அவ்வலை அங்கிருப்பது அனுசித : 
மென்று கருதி அழித்து விட்டுச்‌ சென்றது. பின்னர்‌ 
சிலந்தி வந்து பார்த்துச்‌ சினமுற்று மீண்டும்‌ பந்து. 
ரமைத்து யானை வந்த காலை மறுபடியும்‌ அப்பந்தரைக்‌ 
கண்டு ஆற்றொனாச்‌ சினங்கொண்டு அழித்தது. சிலந்தி 
வந்து பார்த்து பந்தரைக்‌ காணாமல்‌ சின மிகக்‌ கொண்டு: 
யானையின்‌ துதிக்கையில்‌ நுழைந்து கடித்தது, கடிக்‌. 
கவே பொறுக்க லாற்றாது நிலத்திலே கையை மோதிக்‌. 
கீழே விழுக்‌ இறந்தது. சிலந்தியும்‌ இறந்தது, ஐயன்‌ 
யானைக்கும்‌ நல்ல வரமளித்து, சிலந்தியானது சோழ 
வரசன்‌ சுபதேவனுக்கும்‌ அவன்‌ மனைவி கமலவதிக்கும்‌. 


12 


மகவாகப்‌ பி றக்கச்‌ செய்தார்‌. பிறந்து முடிசூடி அர 
சாண்ட காலையில்‌ பழம்‌ பிறப்புணர்ச்சியால்‌ இம்மாதிரி 
மாடக்‌ கோயில்கள்‌ அமைத்துச்‌ சைவத்‌ தொண்டு புரிந்‌ 
தான்‌. யானையால்‌ ஐயனுக்கு இடர்‌ நேர்ந்தமையால்‌ 
யானை ஏற முடியாதவாறு மாடக்கோயில்‌ அமைத்த 
தாகக்‌ கூறுவார்‌. சிலந்தியும்‌, வெள்ளானையும்‌ அடைந்த 
பேற்றை, திருநாவுக்கரசரும்‌, சுந்தரரும்‌ தமது தேவாரப்‌ 
பதிகங்களில்‌ குறிப்பிடுகின்‌ றனர்‌. அவற்றுள்‌ இரண்டு 
ஈண்டுத்‌ தருகின்றாம்‌. 
திருச்‌ற்றம்பலம்‌ 
புத்தியினாற்‌ சிலந்தியுந்தன்‌ வாயி ஞூலாற்‌ 
பொதுப்பந்த ரதுவிழைத்துச்‌ சருகான்‌ மேய்ந்த 
இத்தியினால்‌ அரசாண்டு சிறப்புச்‌ செய்யச்‌ 
சிவகணத்துப்‌ புகப்பெய்தார்‌ திறலான்‌ மிக்க 
வித்தகத்தால்‌ வெள்ளானை விள்ளா வன்பு 
விரவியவா கண்டத்ற்கு வீடு காட்டிப்‌ 
பத்தர்களுக்கு இன்னமுதாம்‌ பாசூர்‌ மேய 
பரஞ்சுடரைக்‌ கண்டடியே னுய்ந்த வாறே, 
__திநத்தாண்டகம்‌ 


தெருண்ட வாயிடை நூல்கொண்டு சிலந்தி 
சித்திரப்‌ பந்தர்‌ சிக்கென வியற்றச்‌ 
சுருண்ட செஞ்சடை யாயது தன்னைச்‌ 
சோழ னாக்கிய தொடர்ச்சிகண்‌ டடியேன்‌ 
புரண்டு வீழ்ந்துகின்‌ பொன்மலர்ப்‌ பாதம்‌ 
போற்றி போற்றியென்‌ றன்பொடு புலம்பி 
யருண்டென்‌ மேல்வினைக்‌ கஞ்சிவந்‌ தடைந்தே 
னாவடுதுறை யாதியெம்‌ மானே. 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 


திருச்சிற்‌ ௦ம்பலம்‌ 


ஸ்‌ 


13 
கல்‌ வேட்டுகள்‌ 


திருவலிவலம்‌ மனத்துணை நாதராலயத்தில்‌ 9 கல்‌ 
வெட்டுகள்‌ கிடைத்திருக்கன்றன. அவைகளெல்லாம்‌ 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டினவை. அவைகளில்‌ ஏழு 
கல்‌ வெட்டுகள்‌ சோழர்களுடையவை. இரண்டு பாண்‌ 
டியர்களுடையவை. அவைகளை அரசியலார்‌ 9171-ம்‌ 
வருஷம்‌ 108 முதல்‌ 116 வரை இப்பக்கங்களில்‌ பதிப்பித்‌ 
துள்ளார்கள்‌. சோழர்களில்‌ குலோத்துங்கன்‌ காலத்து 
இரண்டு, இராஜராஜன்‌ 111 இரண்டு ராஜராஜேந்திரச்‌ 
சோழன்‌ 111 மூன்று கல்‌ வெட்டுகள்‌ கிடைத்திருக்‌ 
கின்றன. ‘ 

* இவைகளில்‌ கண்ட வரலாறுகளைக்‌ கால வரிசைப்‌ 
படி யெழுதுவோம்‌. குலோத்துங்கச்‌ சோழன்‌ மூன்றா 
வது ஆண்டில்‌ வலிவலத்து மனத்துள்‌ தேவருடைய 
தேவதான கிராமமாகிய குலோத்துங்கச்‌ சோழ நல்லூ 
ரில்‌ இராஜாதி ராஜன்‌ பெருங்குளம்‌ என்ற குளத்தை 
தோண்டுவதற்காக எடுத்துக்‌ கொண்ட நிலத்திற்குப்‌ 
பதிலாக வேறொரு நிலத்தை ஆலயத்திற்கு மாற்றிக்‌ 
கொடுக்கப்பட்டது. வலிவலம்‌ அருண்மொழித்தேவ வள 
நாட்டு வலிவலக்‌ கூற்றத்து வலிவலம்‌ என்ற உபயகுல 
சுத்த சதிர்வேதி மங்கலம்‌ என்ற பெயரால்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. (110, ௦1 911) மற்றொரு சிதைந்த கல்‌ 
வெட்டு (111, ௦19/1) தேவதான கிராமமாகிய குலோத்‌ 
துங்கச்‌ சோழ நல்லூரில்‌ மனத்துள்‌ நாயனார்‌ கோயி 
லுக்கு நிலதானம்‌ செய்ததைக்‌ குறிக்கிறது. இதில்‌ அரச 
ருடைய பெயர்‌ குறித்திரா விட்டாலும்‌, கல்‌ வெட்டில்‌ 
கண்ட விவரங்களை ஆராய்ந்தால்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்து என்று அறியலாம்‌. திரிபுவன சக்கரவர்த்தி 


14 


இராஜராஐதேவன்‌ 111 பன்னிரண்டாவது ஆண்டில்‌ 
குல்‌ வெட்டினால்‌ (113 ௦f 911) ஆலயத்திற்குத்‌ தந்த 
ஒரு நிலத்தை தேவதான மென்று குறிப்பிடுவதற்காக 
அரிகுலத்தை நிலத்தில்‌ நட்ட விவரத்தை அறிகிறோம்‌. 
அதே மன்னனுடைய பதினான்காவது ஆண்டு கல்வெட்‌ 
டொன்று (112 ௦1 911) குலோத்துங்கச்‌ சோழ நல்லூ 
ரில்‌ அரசாங்கத்திற்குத்‌ துரோகஞ்செய்த சில குடிகளின்‌ 
நிலங்களைப்‌ பொது ஏலத்தில்‌ விட்டு அதில்‌ வந்த 
பணத்தை அரசாங்கக்‌ கருவூலத்திற்குச்‌ சேர்த்துக்‌ 
கொண்ட விவரம்‌ குறிக்கிற து. நிலங்களுடைய விலையை 
அரசியலுக்குச்‌ சேர்த்த எட்டு உத்தியோகஸ்தர்கள்‌ 
மதிப்பிட்டார்க ளென்றும்‌, அந்நிலங்களைச்‌ சில குடிகள்‌ 
55000 காசுகளுக்கு வாங்கினார்‌க ளென்றும்‌ காண்‌ 
கிறோம்‌, பகிரங்க ஏலத்தின்‌ பெயர்‌ இராஜ ராஜப்‌ 
பெருவிலை என்று கண்டிருக்கிறது. தற்காலத்தில்‌ பகை 
வர்களுடன்‌ சேர்ந்து கொண்ட இராஜத்‌ துரோகிகளின்‌ 
சொத்துக்களைப்‌ பறிமுதல்‌ செய்யும்‌ வழக்கம்‌ அக்காலத்‌ 
இலும்‌ இருந்தது எனலாம்‌. இது நடந்தது 4. பி, 1230-ல்‌ 
என அறிய வேண்டும்‌. 

.. திரிபுவன சக்ரவர்த்தி இராஜேந்திர சோழன்‌ காலத்‌ 
தில்‌ திருவலிவலத்தில்‌ இரண்டு மடாலயங்கள்‌ இருந்‌ 
தன. அவைகளில்‌ ஒன்று தவப்பெருமான்‌ திருமடம்‌, 
மற்றொன்று திருமூல தேவர்‌ திருமடம்‌. தவப்‌ பெரு 
மான்‌ திருமடத்தைப்பற்றி இரண்டு கல்‌ வெட்டுகளும்‌ 
திருமூல தேவருடைய மடத்தைப்பற்றி ஒரு கல்‌ வெட்‌ 
டும்‌இருக்கின்‌ றன. இராஜேந்திரசோழன்‌ பதினைந்தாவது 
ஆண்டில்‌ தவப்பெருமான்‌ திருமடத்து ஆதனகர்த்தர்‌ 
எதிரொப்பிலாதார்‌. சோமநாததேவ முதலியார்‌ என்பவ 
ருக்கு உடையார்மனத்து நாயனார்‌ ஆலயத்துப்‌ பணியாட்‌ 


75 


கள்‌ நிலமாதல்‌ செய்தார்கள்‌. (108 ௦1 911) அதே மன்‌ 
னன்‌ இருபதாவது ஆண்டில்‌ வலிவலத்து மனத்துண்‌ 
நாயனார்‌ ஆலயத்து தென்பக்கத்துள்‌ இருந்த தவப்பெரு 
மான்‌ இருமடத்து ஆதினரும்‌ திருச்சத்திமுற்றத்துக்‌ 
இளையினரும்‌ ஆன எதிரொப்பிலாதார்‌ சோமநராததேவ 
முதலியார்‌ அவர்களுக்கு அருள்மொழி தேவ வள 
நாட்டு வலிவலக்‌ கூற்றத்திற்குச்‌ சேர்ந்த தென்விடங்க 
ஞர்‌ குடிகள்‌, நிலதானம்‌ செய்தார்கள்‌. தவப்‌ பெருமான்‌ 
மடம்‌ மனத்துணை நாயனார்‌ ஆலயத்து திருமடை விளா 
கத்தில்‌ தென்பக்கத்தில்‌ இருந்தது. ஆதீனகர்ததருடைய 
பெயர்‌ சோமநாததேவ முதலியார்‌. மடத்திற்கு நிலம்‌ 
தந்த ஒப்பந்தத்தில்‌ குத்தகை தாரர்கள்‌ நிலத்து வரி 
களைத்‌ தாங்களே கொடுப்பதாகவும்‌, அவ்வொப்பந்தம்‌ 
பின்னால்‌ அந்நிலங்களைக்‌ கிரயம்‌ வாங்குவோர்களையும்‌ 
சிதனமாய்ப்‌ பெறுகிறவர்களையும்‌ பின்‌ வார்சுகளாய்‌ வரு 
கிறவர்களையும்‌ கட்டுப்படுத்தும்‌ என்ற நிபந்தனை செய்‌ 
இருக்கிறார்கள்‌. இனி, தவப்பெருமான்‌ மடத்து அதிபர்‌ 
இருச்சத்திமுற்றத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்று சொல்லப்‌ 
பட்டிருக்கன்றது. சோழர்கள்‌ காலத்தில்‌ திருச்சத்தி 
முற்றத்தைச்‌ சேர்ந்ததாய்‌ ஒரு மடமும்‌ அதனை: ஓட்டி 
ஒரு சைவ பரம்பரையும்‌ இருந்ததெனப்‌ பல கல்வெட்டு 
களால்‌ அறிகின்றோம்‌. அதனை விவரமாக கல்வெட்‌ 
டாராய்ச்சி அறிக்கை 1909 ஆண்டு 1038 - 105 வரை 
பக்கங்களில்‌ காண்கிறோம்‌. இப்பரம்பரையினர்‌ முதலி 
யார்கள்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய 
மடங்கள்‌ திருச்சத்திமுற்றம்‌, இராஜராஜபுரம்‌ என்ற 
ஒழ்பழயாறு, திருப்புத்தூர்‌, திருவாரூர்‌, திருவானைக்கா 
முதலியவைகளில்‌ இருந்தன. திருச்சத்திமுநுறத்தில்‌ 
திருஞானசம்பந்தர்‌ ம்டம்‌ என்ற பெயரால்‌ வழங்க 


16 


வந்தது. இனி வலிவலத்தில்‌ திருமூலதேவர்‌ மடத்‌ 
திற்கு ஆலய குருக்கள்‌ நிலம்‌ விற்றதாக இவ்‌ 
வரசனுடைய மூன்றாவது கல்வெட்டு (116 ௦ 911) 
கூறுகிறது. இதன்‌ பெரியதேவர்‌ இராஜராஜதேவ 
ருடைய பதினான்காவது ஆண்டு குறிக்கப்பட்டுள்ள தால்‌: 
இம்மடம்‌ இராஜராஜன்‌ 1 காலத்திலிருந்தே (10 - தூ) 
இருந்திருக்கலா மென்று யூகிக்கவேண்டும்‌. இனிப்‌: 
பாண்டியர்களுடைய இரண்டு கல்வெட்டுகளும்‌ ஜடா 
வர்மன்‌ திரிபுவன: சக்கரவர்த்தி சுந்தரபாண்டிய தேவ 
னுடைய ஏழாம்‌ ஆண்டில்‌ பொறிக்கப்‌ பெற்றவை. 

அதாவது இ, பி, 1258 - பாண்டிமண்டலத்து மனு 
ரோதய வளநாட்டு ஆலத்தூர்‌ நாட்டு பாளைக்குறிச்சி 
யின்‌ குடியான வயிராதராயன்‌, வலிவலத்து மனத்துண்‌ 
நாயனார்‌ ஆலயத்துக்குக்‌ குலோத்துங்க சோழ நல்லூர்‌ 
என்ற ஊரில்‌ ஓர்‌ நிலத்தையும்‌ அவன்‌ மனைவி கூற்றூர்‌ 
என்ற பொன்மேய்ந்த பெருமாள்‌ நல்லூர்‌ என்ற ஊரின்‌ 
ஒரு இடத்தையும்‌ விற்பனை செய்தார்கள்‌. மேலேகண்ட. 
கல்வெட்டுகளில்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ விவரங்களாவன : 
வலிவலத்து மனத்துணே நாதர்‌ பெயர்‌ சோழர்கள்‌ 
காலத்தில்‌ மனத்து நாயனா ரென்றும்‌, மனத்துள்‌ தேவ 
ரென்றும்‌, மனத்துள்‌ நாயனா ரென்றும்‌ வழங்கிவந்த.து. 

வலிவலத்திற்கு உபயகுல சுத்த சதுர்வேதி மங்கல 
மென்ற ஓர்‌ பெயரிருந்தது. அதில்‌ ஒரு பாகத்திற்கு, 
குலோத்துங்கச்‌ சோழ நல்லூர்‌ என்ற பெயரும்‌ இருந்‌ 
தது. அதில்‌ ராஜாதி ராஜன்‌ பெருங்குளம்‌ என்ற ஒரு 
குளம்‌ வெட்டப்பட்டது. குலோத்துங்க சோழ நல்லூர்‌ 
அவ்வாலயத்தின்‌ தேவதான கிராமம்‌, தேவதான 
மென்று காட்டுவதற்கு நிலத்தில்‌ திரிசூலம்‌ நாட்டப்‌ 
பட்டது. துரோகிகளுடைய நிலங்களை விற்பனை செய்து 


A 


17 

ஆலயத்துக்கு விடப்பட்டது. பல பெரியோர்கள்‌ நிலங்‌: 
களை இவ்வாலயத்திற்குத்‌ தானஞ்‌ செய்திருக்கிருர்கள்‌. 
வலிவலத்தில்‌ தவப்பெருமாள்‌ திருமடம்‌, திருமூல 
தேவர்‌ திருமடம்‌ என்ற இரண்டு மடங்களிருந்தன. 
தவப்பெருமாள்‌ மடத்தில்‌ திருச்சத்திமுற்றத்து முதலி 
யார்கள்‌ அதிகாரிகளா யிருந்தார்கள்‌. வலிவலம்‌ என்ற: 

ஊரானது ல கனல்‌ வளநாட்டில்‌ வலிவலக்‌ 
கூற்றத்தில்‌ ஒனுரரமாது ணகர முதலான 


கவன்‌ | | 

இக்கோயி படகுப்‌ தும்‌ சுமார்‌ 45 வேலி 
நன்செயும்‌ 5 வேலி புன்செயும்‌ ஆக 50 வேலி. 330 
ஏக்கர்‌ நிலங்களும்‌ சில வீடுகளும்‌ இருக்கின்‌ றன. 

நன்செயிலிருந்து சுமார்‌ 12000 ரூ. வருமானம்‌ சர்க்‌ 
கார்‌ மோகினி 3845 - 18- 9-ம்‌ ஆக 18945- 18 - 9-ம்‌ 
வருமானம்‌ வருகிறது. 

ஆண்டின்‌ மொத்தச்‌ செலவு 11700. இதில்‌ சர்க்கார்‌ 
இஸ்திமாத்திரம்‌ 2900. சென்னை ஹிந்து மதஸ்தாபன 
பரிபாலன சடையின்‌ பார்வையில்‌ இரண்டு தடவல்‌ 
கள்‌ இருக்கின்றனர்‌. 


கோயில்‌ பூஜை வீழாக்கள்‌ 


இக்கோயிலில்‌ தினந்தோறும்‌ 6 காலபூஜைகள்‌ 
நடந்து வருகின்றன. அர்ச்சனை அபிஷேக முதலியன 
விமரிசையாக காலந்தவறாது நடைபெற்று வருகின்றன. 
நவராத்திரி, கந்தர்‌ சஷ்டி உற்சவம்‌ ஆண்டுதோறும்‌ 
பண்டுதொட்டுச்‌ சிறப்பாக உயர்பெருஞ்‌ சைவத்‌ 
இருவாளர்‌ வலிவலம்‌ K. மனத்துணேநாத தேசிகரவர்‌' 


26 


களால்‌ நடைபெற்று வருகின்றது. இவ்வூர்‌ சிற்பச்சிலை 
கள்‌ உயிர்‌ ஓவியம்போன்று கண்ணைக்‌ கவருந்தன்மை 
வாய்ந்தவை. பக்தியில்‌ ஈடுபடுத்துங்‌ காட்சியையுடை 
யன. மின்சார விளக்குகளும்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


இலக்கியம்‌ 


வலிவலம்‌ மும்மணிக்கோவை . என்ற அரிய 
நூலொன்று டாக்டர்‌. ௨. வே. சாமிநாதையர்‌ அவர்கள்‌ 
வெளியிட்டிருக்கின்றனர்‌. அதன்‌ ஆசிரியர்‌ இன்னா 
ரெனத்‌ தெரியவில்லை. அது இவ்வூர்‌ இறைவனைப்பற்றி 
யும்‌, இறைவியைப்பற்றியும்‌ சிறப்பித்துக்‌ கூறுகின்றது. 
சொற்சுவை, பொருட்சுவை மிக்கது. உலகியல்பை நன்கு 
எடுத்துக்‌ காட்டுவது. யாவரும்‌ படித்து இன்புறத்தக்‌ 
கது; ““கவிக்குத்தகுவன கண்ணுக்கினிய கேட்ல்‌ இன்‌ 
பஞ்‌ செவிக்குத்தகுவன சிந்தைக்குரியன ” என நம்பி 
யாண்டார்‌ நம்பி பதினொராந்‌ திருமுறையில்‌ அருளிய 
.திருவாக்கற்‌ கிலக்கியம்‌ இருவலிவல மும்மணிக்‌ 
கோவையே எனக்கூறல்‌ உயர்வு ஈவிற்சியாகாது. எடுத்‌ 
அுக்காட்டாகச்‌ சிலவற்றைக்‌ கூறுதும்‌, 


£ *வேயெனப்‌ பணைத்த தோளு மாய்மயிற்‌ 
பெடையெனச்‌ சிறந்த சாயலு மடமருள்‌ 
மானெனக்‌ கிடந்த நோக்கமுந்‌ தேனென 
அமிழ்தூற்‌ றிருக்கு மழலையங்‌ குழலிசை 
வண்டுபாட்‌ டயருங்‌ கொண்டையும்‌ தொண்டையஞ்‌ 
செவ்வாய்‌ வனப்பு மூரல்வெண்‌ முத்தும்‌ 
உற்பல மலர்ந்த வற்புதப்‌ பதுமமும்‌ 
இடுகிடை யொல்க வடிபரம்‌ தெழுந்து 
கச்சு வீயெ முற்றா முலையும்‌ 


[23 


19 


இலவல ரெள்ளிய நலனுடை யடியும்‌ 
ஓவியம்‌ பெற்று மேவிய தன்ன 
மாழையுண்‌ கண்ணி மாதுமை பாக £” 


** மற்றா ரதவிசெய்‌ வார்றெஞ்ச மேகம்‌ வலிவலத்தை 

உற்றார்‌ மனத்துணை நாதரல்‌ லாலுகம்‌ துள்ளுகண்டாய்‌ 
சற்று யமபடர்‌ சூலமும்‌ பாசமுஞ்‌ சுற்றிச்சுற்றி 

இற்றா ரெனக்கழுத்‌ திற்சுருக்‌ கிட்டுகின்‌ நீர்க்குமன்றே. 
வாழ்வாய்‌ மனத்துணை நாதனை வாழ்த்தி வலிவலமே  [ள்ளத்‌ 
சூழ்வாய்‌ அவர்க்குத்‌ தொழும்பு செய்வாய்மும்மைத்‌ துன்பவெ 
தாழ்வாய்‌ வெங்காமச்‌ சுறவேற்றி னேறுண்‌ டலைந்தலைந்து 
வீழ்வாய்‌ மடகெஞ்ச மேஇனி யாயினும்‌ வீடெய்தவே. 


தேறாத யாவும்‌ தெளிவிக்குந்‌ தேறெனத்‌ தேறிநின்று 

கூறாத நூலிங்குக்‌ கூறவுண்‌ டோவெண்ணில்‌ கோடிவிண்ணோர்‌ 
மாறாத வண்ணஈநஈஞ்‌ சண்டே வலிவலம்‌ வாழ்வுகொண்டார்‌ 
ஆறாத செம்மை யரக்கூட்டி யன்ன வடித்தலமே. 
மேலைத்‌ தவமினியென்‌ வெண்ணீறிட்‌ டஞ்செழுத்தாற்‌ 
காலைக்‌ கடனகமித்துக்‌ கண்ணுதலான்‌ - நூலையே 
வாசிப்பா மெந்தை வலிவலத்தை யேவாழ்த்தி 

நேசிப்பாம்‌ வந்திப்பா நின்று, 

நிற்பன செல்வன யாவையு மாயிட்‌ நிலவுலகிற்‌ 

கற்பன கேட்பன வெல்லாங்‌ கழித்துக்‌ கடைமுறைக்கே 
சொற்பன மாயின கண்டேன்‌ வலிவலத்‌ தொன்னகர்வாழ்‌ 
விற்பன னேயினி நின்னரு ளேதுணை வேறிலையே. 


அருளு மடக்கமும்‌ வாய்மையு நல்ல வறிவுமுண்மைப்‌ 
பொருளு மொழுக்கமும்‌ யாதென்று கேட்பிற்‌ புலம்புகொண்டு 
மருளு மடநெஞ்ச மேயஞ்ச லீசன்‌ வலிவலமே 

தெருளு மியல்பி னிறைஞ்சியு மேத்தியுஞ்‌ சிந்திப்பதே” 
என்று மாழையொண்‌ கண்ணியாரையும்‌, மனத்துணை 
நாதரையும்‌ கனிந்து பாடியருளியது ஈண்டுச்‌ சிந்திக்கற்‌ 
பாலது. 


௨ 

திருவலிவலத்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌ 

அனு“ 
சம்பந்தர்‌ 
பண்‌ - பழந்தக்கராகம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
இல்லையாறி உள்ளம்‌ஒன்றிக்‌ கள்ளம்‌ஒழிக்‌ அவெய்ய 
சொல்லையாறித்‌ தூய்மைசெய்‌ அ காமவினை யகத்றி 
ஈல்லவாழறே யுன்தன்நாமம்‌ நாவில்நவின்‌ தேத்த 
வல்லவாறே வந்துநல்காய்‌ வலிவலம்மே யவனே. க 
இயங்குகன்‌ ற இரவிதிங்கள்‌ மற்றுநல்தே வரெல்லாம்‌ 
பயங்களாலே பற்றிகின்பால்‌ சத்தந்தெளி இன்‌ நிலர்‌ 
தயங்குசோதீ சாமவேதா காமனைக்காய்க்‌ தவனே 
மமங்குகன்றேன்‌ வந்துநல்காய்‌ வலிவலம்மே யவனே. ௨ 
பெண்டிர்மக்கள்‌ சுற்தமென்னும்‌ பேதைப்பெருங்‌ கடலை 
விண்டுபண்டே வாழமாட்டேன்‌ வேதனைகோய்‌ நலியக்‌ 
கண்டுகண்டே யுன்றன்நாமங்‌ காதலிக்கனெற துள்ளம்‌ 
வண்டுண்டிப்‌ பாடுஞ்சோலை வலிவலம்மே யவனே, 1 
மெய்யராடப்‌ பொய்யைநீக்கு வேதனையைத்‌ துறந்து 
செய்யரானார்‌ சர்தையானே தேவர்குலக்‌ கொழுந்தே 
நைவன்காயேன்‌ உன்‌ ஐன்காமம்‌ நாளும்கவிற்‌ ௮இன்றேன்‌ 
வையம்முன்னே வந்துநல்காய்‌ வலிவலம்மே யவனே. 
அஞ்சும்போ அந்‌ அற்றும்போதுஞ்‌ சொல்லுவனுன்‌ திறமே 
தஞ்சமில்லாத்‌ தேவர்வந்துன்‌ தாளிணைகூழ்ப்‌ பணிய 

கஞ்சையுண்டாய்க்‌ கென்செய்கேனோ காளும்கினைந்‌ தடியேன்‌ 
வஞ்சமுண்டென்‌ ஐஞ்சுகன்றேன்‌ வலிவலம்மே யவனே. ட: 


21 


யுரிசடையாய்‌ புண்ணியனே நண்ணலார்மூ வெயிலும்‌ 
எரியஎய்தாய்‌ எம்பெறாமான்‌ என்‌. றிமையோர்‌ பரவும்‌ 
கரியுரியாய்‌ காலகாலா நீலமணி மிடற்று 

.வரியரவா வக்துநல்காய்‌ வலிவலம்மே யவனே. ௬ 


தாயும்நீயே தந்தையே சங்கரனே யடியேன்‌ 

ஆயுமின்பால்‌ அன்புசெய்வான்‌ ஆதரிக்கின்‌ றஅள்ளம்‌ 
மாயமாய்‌ காயந்தன்னுள்‌ ஐவர்கின்றொன்‌ தலொட்டார்‌ 
.மாயமேயென்‌ ஐஞ்சுனெழறேன்‌ வலிவலம்மே யவனே. ௭ 


நீரொடுங்குஞ்‌ செஞ்சடையாய்‌ கின்னுடையபொன்‌ மலையை 
வேரொடும்பீழ்ந்‌ தேந்தலுற்ற வேந்தன்‌இரா வணனைத்‌ 
தேரொடும்போய்‌ வீழ்ந்தலறத்‌ திருவிரலால்‌ அடர்த்த 
.வாரொடுங்குங்‌ கொங்கைபங்கா வலிவலம்மே யவனே. ௮ 


ஆதியாய நான்முகனும்‌ மாலும்‌அறி வரிய 
சோ தியானே நீதியில்லேன்‌ சொல்லுவன்கின்‌ இறமே 
இதிநாளும்‌ உன்னையேத்‌.தும்‌ என்னைவினை அவலம்‌ 


வாதியாமே வந்‌ அநல்காய்‌ வலிவலம்மே யவனே, ௯ 


பொதியிலானே பூவணத்தாய்‌ பொன்‌திகழும்‌ கயிலைப்‌ 
.பதியிலானே பத்தர்சித்தம்‌ ப,த்றுவிடா தவனே 
விதியிலாதார்‌ வெஞ்சமணர்‌ சாக்கியரென்‌ றிவர்கள்‌ 
.மதியிலாதா ரென்செய்வாரோ வலிவலம்மே யவனே. ௧௦ 
வன்னிகொன்றை மத்தஞ்சூடும்‌ வலிவலம்மே யவனைப்‌ 
பொன்னிநாடன்‌ புகலிவேந்தன்‌ ஞானசம்பந்தன்‌ சொன்ன 
பன்னுபாடல்‌ பத்தும்வல்லார்‌ மெய்த்தவத்தோர்‌ விரும்பும்‌ 
.மன்னுசோதி மீசனோடே மன்னியிருப்‌ பாரே. ௧ 
திருச்‌ிற்றம்பலம்‌ 


al 
திருவிராகம்‌ - பண்‌ - வியாழக்குறிஞ்சி 
திருச்சிற்றம்பலம்‌ 


பூவியல்‌ புரிகுழல்‌ வரிசிலை கிகர்‌அதல்‌ 

ஏவியல்‌ கணைபிணை யெதிர்விழி புமையவள்‌ 

மேவிய திருவுரு வுடையவன்‌ விரைமலர்‌ 

மாவியல்‌ பொழில்வவி வலம்‌உறை யிதையே, ம்‌ 


இட்டம தமர்பொடி யிசைதலின்‌ நசைபெறு 

பட்டவிர்‌ பவளகன்‌ மணியென அணிபெறு 

விட்டொளிர்‌ திருவுரு வுடையவன்‌ விரைமலர்‌ 

மட்டமர்‌ பொழில்வலி வலம்உறை யிறையமே. உ 


உருமலி கடல்கடை வுழிவுல கமருயிர்‌ 

வெருவுறு வகையெழு விடம்வெளி மலையணி 

கருமணி நிகர்களம்‌ உடையவன்‌ மிடைதரும்‌ 3 
மருமவி பொழில்வலி வலம்‌ உழை யிறையே, ௩ 


அனல்கிகர்‌ சடையழல்‌ அவியுற வெனவரு 
புனல்நிகழ்‌ வதுமதி கனைபொறி அரவமும்‌ 
எனகினை வொடுவரு மிதுமெல முடிமிசை 


மனமுடை யவர்வலி வலம்‌உறை யிறையே, ஜு 


பிடியதன்‌ உருவுமை கொளமிகு கரிய த 

வடிகொடு தனதடி வழிபடும்‌ அவரிடர்‌ 

கழூகண பதிவர அருளினன்‌ மிகுகொடை 

வடிவினர்‌ பயில்வவி வலம்‌உறை யிறையே. ௫: 


தீரைமுதல்‌ உலகினில்‌ உயிர்புணர்‌ தகையிக 

விரைமலி குழலுமை யொடுவிர வஅசெய்‌ ௮ 

நரைதிரை கெடுதக வஅஅரு ளினன்‌எழில்‌ 

வரைதிகழ்‌ மதில்வலி வலம்‌ உமை யிறையே, ஷ்‌ ௯ 


559 


நலிதரு தரைவர நடைவரும்‌ இடையவர்‌ 
பொலிதரு மடவர லியர்மனை யஅபுகு 
பலிகொள வருபவன்‌ எழில்மிகு தொழில்வளர்‌ 
வலிவரு மதில்வவி வலம்‌உறை யிறையே. 


இரவணன்‌ இருப அ கரமெழில்‌ மலைதனில்‌ 
இரவண நினைதர அவன்முடி பொடிசெய்து 
இரவணம்‌ அமர்பெயர்‌ அருளின னகநெதி 
இரவண நிகர்வலி வலம்‌உறை யிறையே, 


தேன்‌ அமர்‌ தருமலர்‌ அணைபவன்‌ வலிமிகும்‌ 
ஏனம தாய்நிலம்‌ அகழ்‌ அரி யடிமுடி 
தானணை யாவரு வுடையவன்‌ மிடைகொடி 
வான்‌ அணை மதில்வலி வலம்‌உறை யிறையே. 


இலைமலி தரமிகு அவருடை யவர்களும்‌ 
நிலைமையில்‌ உணல்‌உடை யவர்களும்‌ நினைவ 
தொலைவலி நெடுமறை தொடர்வகை யுருவினன்‌ 
மலைமலி மதில்வலி வலம்‌உறை யிதையே. 


மன்னிய வலிவல ஈகருறை மிறைவனை 
இனனியல்‌ கழுமல ஈகரிறை யெழில்மறை 
தன்னியல்‌ கலைவல தமிழ்விர கன அரை 
உன்னிய வொருபஅம்‌ உயர்பொருள்‌ தருமே. 


இிருச்‌ற்றம்பலம்‌ 


௧௦- 


8 திருநாவுக்கரசர்‌ 
திருத்தாண்டகம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


நல்லான்காண்‌ சான்மறைக ளாயி னான்காண்‌ ஈம்பன்காண்‌ 
ஈணுகாதார்‌ புரமூன்‌ கெய்த, வில்லான்காண்‌ விண்ணவர்க்கும்‌ 
“மேலா னான்காண்‌ மெல்லியலாள்‌ பாகன்காண்‌ வேத வேள்விச்‌, 
சொல்லான்காண்‌ சுடர்மூன்று மாயி னான்காண்‌ தொண்டாபகிப்‌ 
பணிவார்க்குத்‌ தொல்வான்‌ ஈய, வல்லான்காண்‌ வானவர்கள்‌ வணங்கி 
யேத்தும்‌ வலிவலத்‌ தான்‌ சாணவனென்‌ மனத்து ளானே. க 


ஊனவன்காண்‌ உடல்தனக்கோ ருயிரா னான்காண்‌ உள்ளவன்‌ 
காண்‌ இல்லவன்காண்‌ உமையாட்‌ சென்றுக்‌, தேனவன்காண்‌ திரு 
வவன்காண்‌ இசையா னான்காண்‌ தீர்த்தன்காண்‌ பார்த்தன்றன்‌ பணி 
யைக்‌ கண்ட, கானவன்காண்‌ கடலவன்காண்‌ மலையானான்காண்‌ களி 
யானை மீருரிவை கதறப்‌ போர்த்த, வானவன்காண்‌ வானவர்கள்‌ 
வணங்கி யேத்தும்‌ வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து ளானே.௨ 


ஏயவனகாண்‌ எல்லார்க்கு மியல்பா னான்காண்‌ இன்பன்காண்‌ 
அன்பங்க ளில்லா தான்காண்‌, தாயவன்காண்‌ உலகுக்கோர்‌ தன்‌ 
னப்‌ பில்லாத்‌ தத்‌அவன்காண்‌ உத்தமன்காண்‌ தானே யெங்கும்‌, 
ஆயவன்காண்‌ அ௮ண்டத்துக்‌ கப்பா லான்காண்‌ அகங்குழைந்‌ மெய்‌ 
வருந்தி அழுவார்‌ தங்கள்‌, வாயவன்காண்‌ வானர்கள்‌ வணங்க யேத்‌ 
அம்‌ வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து ளானே, ௩ 

உய்த்தவன்காண்‌ உடல்தனக்கோ ருயிரா னான்காண்‌ ஓங்காரத்‌ 
தொருவன்காண்‌ உலகுக்கெல்லாம்‌, வித்தவன்காண்‌ விண்பொழியும்‌ 
மழையா னான்காண்‌ விளைவவன்காண்‌ விரும்பாதார்‌ நெஞ்சத்‌ தென்‌ 
அம்‌, பொய்த்தவன்காண்‌ பொழிலேமழுந்தாங்டு னான்காண்‌ புனலோடு 
வளர்மதியும்‌ பாம்புஞ்‌ சென்னி, வைத்தவன்காண்‌ வானவர்கள்‌ 


வணங்கி யேத்தும்‌ வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து ளானே. 


123] 


கூற்றவன்காண்‌ குணமவன்காண்‌ குறியா னான்காண்‌ குன்‌ ௩௧௫ 
ளனைத்‌அங்காண்‌ கோல மாய, நீத்றவன்காண்‌ கிழலவன்காண்‌ 
ரெருப்பானான்காண்‌ நிமிர்புன்‌ சடைமுடிமேல்‌ நீரார்‌ கங்கை, எற்ற 
வன்காண்‌ ஏழுலகு மாயி னான்காண்‌ இமைப்பளவிற்‌ காமனை முன்‌ 
பொடியாய்வீழ, மாற்தவன்காண்‌ வானவர்கள்‌ வணங்கி யேத்தும்‌ 
வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து ளானே... 


நிலையவன்காண்‌ தோற்றவன்காண்‌ நிறையா னான்காண்‌ நீர" 
வன்காண்‌ பாரவன்காண்‌ ஊர்மூன்‌ ஜெய்த, சலையவன்காண்‌ செய்ய 
வாய்க்கரிய கூந்தல்‌ தேன்மொழியை ஒருபாகஞ்‌ சேர்த்தி னன்காண்‌, 
கலையவன்காண்‌ காற்றவன்காண்‌ காலன்வீழக்‌ கறுத்தவன்காண்‌ கயி 
லாய மென்னும்‌ தெய்வ, மலையவன்காண்‌ வானவர்கள்‌ வணங்கி யேத்‌ 


அம்‌ வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து ளானே. ச்‌ 


பெண்ணவன்காண்‌ ஆணவன்காண்‌ பெரியோர்க்‌ சென்றும்‌ 
பெரியவன்காண்‌ அரியவன்சாண்‌ அயனா னான்காண்‌, எண்ணவன்‌ 
காண்‌ எழுத்தவன்காண்‌ இன்பக்‌ கேள்வி இசையவன்காண்‌ இய 
லவன்காண்‌ எல்லாங்‌ காணும்‌, கண்ணவன்காண்‌ கருத்தவன்காண்‌ 
கழிந்தோர்‌ செல்லும்‌ கதியவன்காண்‌ மதியவன்காண்‌. கடலேழ்‌ 
சூழ்ந்த, மண்ணவன்காண்‌ வானவர்கள்‌ வணங்கி யேத்தும்‌ வலி' 
வலத்தான்‌ காணவனென மனத்து ளானே, எ 


முன்னவன்காண்‌ பின்னவன்காண்‌ மூவாமேனி முதலவன்காண்‌ 
முடிவவன்‌ காண்‌ மூன்று சோதி, அன்னவன்காண்‌ அடியார்க்கும்‌ 
அண்டத்‌ தார்க்கும்‌ அணியவன்காண்‌ சேயவன்காண்‌ அளவில்‌ 
சோதி, மின்னவன்காண்‌ உருமவன்காண்‌ திருமால்‌ பாகம்‌ வேண்டி 
னன்காண்‌ ஈண்டுபுனச்‌ கங்கைக்‌ கென்றும்‌, மன்னவன்காண்‌ வான 
வர்கள்‌ வணங்கியேத்தும்‌ வலிவலத்தான்‌ காணவனென்‌ மனத்து 


ளானே. ௮ 


நெதியவன்காண்‌ யாவர்க்கும்‌ நினைய வொண்ணா நீதியன்காண்‌ 
வேதியன்காண்‌ மினைவார்க்‌ சென்றுங்‌, கதியவன்காண்‌ காரவன்காண்‌ 


26 


கனலா னான்காண்‌ காலங்க ஸூழியாய்க்‌, கலந்த நின்ற, பதியவன்‌ 
காண்‌ பழமவன்காண்‌ இரதம்‌ தான்காண்‌ பாம்போடு திங்கள்‌ பயில 
வைத்த, பதியவன்காண்‌ வானவர்கள்‌ வணங்கி யேத்தும்‌ வலிவலத்‌ 


தான காணவனென்‌ மனத்து ளானே. ௯ 


பங்கயத்தின்‌ மேலானும்‌ பாலனா யுலகளந்த படியானும்‌ பரவிக்‌ 
காணா, தங்கைவைத்த சென்னியரா யளக்க மாட்டா அனலவன்‌ 
காண்‌ அலைகடல்கு ழிலங்கை வேந்தன்‌, கொங்கலர்த்த முடிரறெரிய 
விரலா லூன்‌ அற்‌ குழகன்காண்‌ அழகன்காண்‌ கோல மாய, மங்கை 
யர்க்கோர்‌ கூறன்காண்‌ வானோ ரேத்தும்‌ வலிவலத்தான்‌ காணவ 
னென்‌ மனத்த ளானே. ௧௦ 


இருச்சிற்றம்பலம்‌ 


௬ந்தரர்‌ 

பண்‌ - தக்கேசி 

இருச்சிற்‌ தம்பலம்‌ 
ஊனம்‌ கத்தயிர்ப்‌ பாயுல கெல்லாம்‌ ஓல்கா சத்துரு வாகி 
நின்‌ முனை, வானங்‌ கத்தவர்க்‌ கும்‌அளப்‌ பரிய வள்ள லையடி யார்கள்‌ 
தம்‌ முள்ளத்‌, தேனங்‌ கத்தமு தாகியுள்‌ ரூம்‌ தேச னைத்திளைத்‌ 
தற்கினி யானை, மானங்‌ கைத்தலத்‌ தேந்தவல்‌ லானை வலிவ லந்தனில்‌ 
-வந்துகண்‌ டேனே. க 


பல்லடி யார்பணிக்‌ குப்பரி வானைப்‌ பாடியா டும்பத்தர்ச்‌ கன்‌ 
புடை யானைச்‌, செல்லடி யேரெருக்‌ இத்திறம்‌ பாது சேர்ர்தவர்க்‌ 
கேத்தி முத்திசெய்‌ வானை, ஈல்லடி. யார்மனத்‌ தெய்ப்பினில்‌ 
வைப்பை கானுறு குதையறிக்‌ தருள்புரி வானை, வல்லடி யார்மனத்‌ 
இச்சையு ளானை வலிவ லந்தனில்‌ வந்அகண்‌ டேனே. உ 


ஆழிய னாயகன்‌ தேயுயர்க்‌ தானை யாதியர்‌ தம்பணி வார்க்கணி 
யானைக்‌, கூழைய ராகிப்பொய்‌ யேகுடி மோம்பிக்‌ குழைக்அ மெய்‌ 


1G 


யடி யார்குழுப்‌ பெய்யும்‌, வாழியர்க்‌ கேவழு வாநெதி காட்டி மறு 
பிறப்‌ பென்னை மாசறுத்‌ தானை, மாழையொண்‌  கண்ணுமை 
யைமஇூழ்ச்‌ தானை வலிவ லந்தனில்‌ வந்‌தகண்‌ டேனே. ௩ 


நாத்தா னுன்றிற மேதிறம்‌ பாது நண்ணியண்‌ ணித்தமு தம்‌ 
பொதிக்‌ தூறும்‌, ஆத்தா னையடி யேன்றனக்‌ கென்றும்‌ அளவிறந்த 
யல தேவர்கள்‌ போற்றும்‌, சோத்தா னைச்சுடர்‌ மூன்றிலு மொன்றித்‌ 
அருவி மால்பிர மன்னறி யாத, மாத்தா னைமாத்‌ தெனக்குவைத்‌ 
தானை வலிவ லந்தனில்‌ வந்அகண்‌ டேனே. ௪ 


நல்லிசை ஞானசம்‌ பக்தனும்‌ நாவினுக்‌ கரசரும்‌ பாடிய நற்ற 
மிழ்மாலை, சொல்லிய வேசொல்லி யேத்‌அகப்‌ பானைத்‌ தொண்ட 
னேனறி யாமை யறிக்து, கல்லியன்‌ மனத்தைக்‌ கசிவித்‌ அக்‌ கழலடி 
காட்டியென்‌ களைகளை யறுக்கும்‌, வல்லியல்‌ வானவர்‌ வணங்ககின்‌ 


ஏனை வலிவ லந்தனில்‌ வச்துகண்‌ டேனே, ௫ 


பாடு மாபாடிப்‌ பணியுமா தறியேன்‌ பனுவுமா பனுவிப்‌ பரவுமா 
றறியேன்‌, தேடுமா தேடித்‌ திருத்தமா றறியேன்‌ செல்லுமா செல்‌ 
லச்‌ செலுத்துமா தறியேன்‌, கூடுமா நறெங்கன மோவென்று கூறக்‌ 
குறித்துச்‌ காட்டிக்‌ கொணர்ந்தெனை யாண்டு, வாடிநீ வாளா வருந்த 
லென்‌ பானை வலிவ லந்தனில்‌ கண்டுகொண்‌ டேனே. ௬ 


பந்தித்த வல்வினைப்‌ பற்றறப்‌ பிறவிப்‌ படுக டற்பரப்‌ புத்தவிர்ப்‌' 
பானைச்‌, சந்தித்‌ ததிற லார்பணி பூட்டித்‌ தவத்தை யீட்டிய தம்மடி 
மார்க்குச்‌, சக்தித்‌ தற்கெளி தாய்த்திருப்‌ பாதஞ்‌ சவலோ கர்திறம்‌ 
தேற்றவல்‌ லானை, வந்திப்‌ பார்தம்‌ மனத்தினுள்‌ ளானை வலிவ ல௩்‌ 
தனில்‌ வர்‌.துகண்‌ டேனே. ௭ 

எவ்வவர்‌ தேவ ரிருடிசண்‌ மன்ன ரெண்ணிறம்‌ தார்கண்மற்‌ 
நெங்குகின்‌ தேத்த, அவ்வவர்‌ வேண்டிய தேயருள்‌ செய்து அடைக்‌ 
தவர்ச்‌ கேயிட மாகிரின்‌ மானை, இவ்வவர்‌ கருணையெல்‌ கற்பகக்‌ 
கடலை யெம்பெரு மானரு ளாயென்ற பின்னை, வவ்வியென்‌ னாவி 
மனங்கலநீ தானை வலிவ லந்தனில்‌ வர்துகண்‌ டேனே. ௮ 


28 


திரியு முப்புரஞ்‌ செற்ற அங்‌ குற்றத்‌ திறல ரக்கனைச்‌ செலுத்‌ 
தது மற்றைப்‌, பெரிய ஈஞ்சமு அண்டஅ முற்றும்‌ பின்னை யாய்‌ 
முன்ன மேமுளைத்‌ தானை, அரிய நான்மறை யந்தண ரோவா தடிப்‌ 
ணிந்தறி தற்கரி யானை, வரையின்‌ பாவை மணாளனெம்‌ மானை வலிவ 
லந்தனில்‌ வந்‌தகண்‌ டேனே. ௯. 


ஏன்ற அந்தணன்‌ தலையினை யறுத்‌.து நிறைக்க மாலுதி ரத்தினை 
யேற்றத்‌, தோன்று தோண்மிசைக்‌ களேபரம்‌ தன்னைச்‌ சுமந்த 
மாவிர தத்தகங்‌ காளன்‌, -சான்று காட்டுதற்‌ கரியவ னெளியவன்‌ 
றன்னைத்‌ தன்னி லாமனத்‌ தார்க்கு, மான்று சென்றணை யாதவன்‌ 
தன்னை வலிவ லந்தனில்‌ வர்துகண்‌ டேனே. ௧௦: 


கலிவ லங்கெட வாரழ லோம்புங்‌ கற்ற நான்மறை முற்றன 

லோம்பும்‌, வலிவலந்தனில்‌ வந்‌ இகண்‌ டடியேன்‌ மன்னு நாவலா 

ரூரன்வன்‌ ரறொண்டன்‌, ஒலிகொ ளின்னிசைச்‌ "செந்தமிழ்‌ பத்தும்‌ 

உள்ளத்‌ தரலுகச்‌ தேத்தவல்‌ லார்போய்‌, மெலிவில்‌ வானுல &த்தவ 

ேத்த விரும்பி விண்ணல கெய்தஅுவர்‌ தாமே, ௧௯ 
இருச்சித்றம்பலம்‌ 


வை வம, 


திருக்ஷேத்திரக்‌ கோவை 
திருத்தாண்டகம்‌ 


புலிவலம்‌ புத்தார்‌ புகலூர்‌ புன்கூர்‌ 
புறம்பயம்‌ பூவணம்‌ பொய்கை நல்லூர்‌ 
வலிவல மாற்பேறு வாய்மூர்‌ வைகல்‌ 
வலஞ்சுழி வாஞ்சிய மருகல்‌ வன்னி 
நிலமலி ரெய்த்தானத்‌ தோடொக்‌ தானத்து 
நிலவுபெருங்‌ கோயில்பல கண்டாற்‌ றொண்டீர்‌ 
கலிவலியிக்‌ கோனைக்கால்‌ விரலாற்‌ செற்ற 
கயிலாய நாதனையே காண லாமே, 


திருப்பதிகக்‌ கோவை 
திருத்தாண்டகம்‌ 


-வலம்பு ரமா லங்காடு இவபுரங்கா ளத்திவலி 
வலஜ்சாய்க்காடு திருக்கோடி காககரம்‌ 
ஈலந்திகமும்‌ பூவணம்கோ ளிலிகின்‌ றி யூரூகறை 
பூர்ச்சத்திச்‌ சரமுநான்கா கும்பதிகம்‌ 
மலஞ்சழிஈல்‌ லூர்பழ்ன மாமாத்தூ ரண்ணாமலை 
கடம்பூரின்‌ னம்பர்கா ரையூரைந்தா 
நிலந்திகழ்கா கேச்சரமாற்‌ பேறுமழ பாடிநெய்த்‌ 
தானம்வெண்‌ காடுநீள்‌ பதிகமாறே. 


தண்டலை நீணெறிகோட்‌ டூர்வெண்‌ டுமையோட.ழ 
கேதருகொள்‌ எம்பூதார்‌ பேரெயில்கொள்‌ ளிக்காடு 
.சண்டரு தெங்கூர்றெல்‌ லிக்காகாட்டியத்‌ தான்குடியே 
காறாயில்‌ கன்றாப்பூர்‌ வலிவலங்‌ கச்சின த்தோ 
டண்டர்‌ பிரான்கோ ளிலிதென்‌ திரு வாய்ூர்மறைக்‌ 
காடகத்தி யான்பள்ளி கோடிக்குழகறுந்‌ தென்கரையி 
லெண்டரு அற்றிறாபத்‌ தேழிப்பால்‌ ஈழத்தி 
லிசைகோண மாமலை கேதீச்சர மென்றிரண்டே.. 


. வானவனை வலிவலமும்‌ மறைக்காட்‌ டானை 
ம.திசூடும்‌ பெருமானை மறையோன்‌ றன்னை 
'யேனவனை யிமவான்‌ ன்‌ பேதை யோடும்‌ 
இனிதிருந்த பெருமானை யேத்த வார்க்குத்‌ 
தேனவனைத்‌ தித்திக்கும்‌ பெருமான்‌ தன்னைத்‌ 
இதிலா மறையனைத்‌ தேவர்‌ போற்றுங்‌ 
கானனனைக்‌ கஞ்சனூர்‌ ஆண்ட கோவைக்‌ 


கற்பகத்தைக்‌ கண்ணாரக்‌ 'கண்டுய்ந்‌ தேனே. 


90 


சிறையார்‌ வரிவண்டு தேனேபாடும்‌ 
திருமறைக்‌ காட்டெந்தை வெலோகனை 
மறையான ஐன்‌ வாய்மூருங்‌ €ழ்வே ஞூரும்‌ 


வலிவலமும்‌ தேவரு மன்னி யங்கே 
யுறைவானை யுத்தமனை யொழற்றி யூரிற்‌ 
பத்தி பத்ம பரமன்‌ ப்ர 


தொடுத்த நாள்முதல்‌ மருவிய இளைஞனும்‌ 
இருக்க வேறொரு பெய்ர்தம திடமஅ 
அவட்சி யேபெறி லவருடன்‌ மருவிடு பொ மாதர்‌ 
அவக்டி லேயடி பட கறு மலரயன்‌ 
விதித்த தோதக வினையுறு தகவது 
அறக்க நீறிட அரகர வெனவுளம்‌ அமையாதே 
அடுத்த பேர்மனை துணைவியர்‌ தமர்பொருள்‌ 
பெருத்த வாழ்விது சதமென மகிழ்வுற 
மசட்ட னஅலன்‌ அவம அ தவிரஙின அடியாரோடு 
அமர்த்தி மாமலர்‌ கொடுவழி படவெனை 
இருத்தி யேபர கதிபெற மயில்மிசை 
அரத்த மாமணி அணிகழ லிணைதொழ அருள்‌ தாராய்‌. 
எடுத்த வேல்பிழை புகலரி தெனவெதிர்‌ 
விடுத்த ராவணன்‌ மணிமுடி அணிபட 
எதிர்த்து மோர்கணை விடுமொரு காதலன்‌ மருகோனே 


21 


எருக்கு மாலிகை குவளையி னஅமலர்‌ 
கடுக்கை மாலிகை பிரதி ஜெபிறை 
யெலுப்பு மாலிகை புனைசடி லவனருள்‌ 

வடுத்த மாவென நிலைபெறு நிருதனை 

அடக்க ஏழ்கடல்‌ எழுவரை அகளெழ 
வடித்த வேல்விடு கரதல ஜெயஜெய 

வனத்தில்‌ வாழ்குற மகள்முலை முழுகிய, 
கடப்ப மாலிகை யணிபுய அமரர்கள்‌ 


மதித்த சேவக வலிவல்‌ ஈகருறை 


TE 


புதல்வோனே 


புயவேளே 


பெருமாளே. 


